© [Regd. No. TN/CCN/467/201 2-14. 
தமிழ்நாடு அரசு [R. Dis. No. 197/2009. 
2021 [விலை: ரூ. 2.40 காசு. 








தமிழ்நாடு அரசிதழ்‌ 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது. 




















எண்‌ 5] சென்னை, புதன்கிழமை, பிப்ரவரி 3, 2021 
தை 21, சார்வரி, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2052 


பகுதி 1/--பிரிவு 1இன்‌ இணைப்பு 











துறைத்‌ தலைவர்களுடைய அறிவிப்புகள்‌ 





1975-ஆம்‌ வருட தமிழ்நாடு சங்கங்கள்‌ பதிவுச்சட்டம்‌ பிரிவு 44(2)/-ன்‌ கீழான அறிவிக்கை 
(௬.க.எம்‌. 97 /2)4/2018) 


1975 ஆம்‌ வருட தமிழ்நாடு சங்கங்கள்‌ பதிவுச்சட்டம்‌ (தமிழ்நாடு சட்டம்‌ 27/1975) பிரிவு 44(2-ன்‌ கீழ்‌ அளிக்கப்படும்‌ 
அறிவிப்பானது, பிரிவு44(1ன்‌ கீழ்‌ சங்கங்கள்‌ செயல்படுகிறதா என கீழ்க்கண்ட சங்கங்களுக்கு அனுப்பிய இவ்வலுவலகக்‌ 
கடிதம்‌ எண்‌.971/அ4/2018 நாள்‌:27.03.2018 மற்றும்‌ நாள.24.04.2018க்கு கீழ்க்கண்ட சங்கங்களிடமிருந்து எவ்விதப்பதிலும்‌ பெறப்படவில்லை. 
எனவே இந்த அறிவிப்பு ““தமிழ்நாடு அரசிதழில்‌” பிரசுரமாகும்‌ நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தக்க விளக்கம்‌ சங்கங்களிடமிருந்து 
பெறப்படவில்லையாயின்‌, கீழ்க்கண்ட சங்கங்களின்‌ பெயர்கள்‌ சங்கங்கள்‌ பதிவேட்டிலிருந்து நீக்கப்படும்‌ என அறிவிக்கப்படுகிறது. 























வரிசை சங்கங்களின்‌ சங்கங்களின்‌ பெயா்‌ மற்றும்‌ முகவரி 
ஏன்‌ பதிவு எண்‌ 
மற்றும்‌ வருடம்‌ 
() 2 3 
1 54/2005 அந்நஸீர்‌ பைத்துல்மால்‌ (உதவும்குமு, 2/57A, கீழத்தெரு, வவ்வாலடி, நாகப்பட்டினம்‌ வட்டம்‌. 
2 55/2005 தமிழ்நாடு திருப்பாணர்‌ இசைக்‌ கலைஞர்கள்‌ சங்கம்‌ 110.9 E.B.levigm, கச்சேரிரோடு, தென்பாதி, 
சீர்காழி PO., சீர்காழி தாலுக்கா, நாகப்பட்டிணம்‌ மாவட்டம்‌. 
3 57/2005 சிங்காரவேலர்‌ மீனவத்‌ தொழிலாளர்‌ பொது நல சங்கம்‌ மீனவர்‌ காலனி, பூம்புகார்‌ & PO., சீர்காழி TK, 
நாகை Dt., 
4 58/2005 ராஜ்‌ நினைவு இளைஞர்‌ நற்பணி மன்றம்‌ மீனவர்‌ காலனி, மடத்துக்குப்பம்‌, பெருந்தோட்டம்‌, நெய்தவாசல்‌ 
PO., சீர்காழி TK, 
5 59/2005 ஊரக மக்கள்‌ வளர்ச்சி சங்கம்‌, சின்னங்குடி ரோடு, ஆக்கூர்‌ முக்கூட்டு ஆக்கூர்‌ அஞ்சல்‌. 





60/2005 உள்நாட்டு வலைவீச்சுவோர்‌ மீனவர்‌ சங்கம்‌ கீழவாடி, பெரம்பூர்‌ ஆஞ்சல்‌, சிர்காழி 16) 
61/2005 "TAMIL NADU GOVERNMENT CONTRACT MEDICAL OFFICERS ASSOCIATION - 


(UPGRADED PRIMARY HEALTH CENTRES) TNGCMOA -(UPGRADED) PHC" 
No.2/23, Kambar Street, Srinivasapuram, Mayiladuthurai Nagar District-609 001. 














8 62/2005 கடைமடை விவசாயிகள்‌ பாசனதாரர்கள்‌ சங்கம்‌, வழுதலைக்குடி, ராதாநல்லூர்‌ PO., சீர்காழி TK, 
நாகப்பட்டிணம்‌ 

9 63/2005 அருள்மிகு ஆஞ்சநேயர்‌ இறைபணி மன்றம்‌ 5/236 பெருமாள்கோயில்தெற்குவீதி, பந்தநல்லூர்‌ 0., 
609 807, திருவிடை மருதூர்‌ TK., தஞ்சாவூர்‌ Dt., 

10 64/2005 சித்தனை சிற்பி சிங்கார வேலவர்‌ மீனவர்‌ தொழிலாளர்கள்‌ பொது நல சங்கம்‌ வாணகிரி 














கதவு எண்‌, 4/51, மீனவர்காலனி, வாணகிரி. 





DTP—VI-1 (T-Sup.) 5 [ 1] 


































































































வரிசை சங்கங்களின்‌ சங்கங்களின்‌ பெயா்‌ மற்றும்‌ முகவரி 
ஏண்‌ பதிவு எண்‌ 
மற்றும்‌ வருடம்‌ 

() (2 (3) 

11 65/2005 கடல்‌ உணவு வியாபாரிகள்‌ சங்கம்‌, மீனவர்‌ காலனி, 81, கீழையூர்‌, பூம்பூகார்‌ PO. சிர்காழி 16, 
நாகப்பட்டிணம்‌ Dt., Pin-609 105. 

12 66/2005 மீனவர்‌ முன்னேற்ற சொசைட்டி, வாணகிரி, மெயின்ரோடு, மீனவர்‌ காலனி, வாணகிரி. 

13 67/2005 மீனவர்‌ முன்னேற்ற சொசைட்டி சின்னங்குடி, மீனவர்‌ முன்னேற்ற சொசைட்டி பீச்ரோடு, சின்னங்குடி. 

14 68/2005 துளிர்‌ கிராமிய வளர்ச்சி மையம்‌ மதகடி கோமல்‌, கோமல்‌ அஞ்சல்‌, மயிலாடுதுறை தாலுக்கா. 

15 69/2005 uf வனதுர்க்கா பரமேஸ்வரி சேவா சங்கம்‌, கதிராமங்கலம்‌ கதிராமங்கலம்‌, கதிராமங்கலம்‌ (அஞ்சல்‌), 
திருவிடைமருதூர்‌ (தாலுக்கா), தஞ்சாவூர்‌ மாவட்டம்‌. 

16 70/2005 நவீன சுற்றுச்சுழல்‌ விவசாய & ஊரக வளர்ச்சி சங்கம்‌, 39, பேருந்து நிலையம்‌, மயிலாடுதூறை, 
நாகப்பட்டினம்‌ Dt., 

17. 71/2005 கணபதி நகர்‌ நல சங்கம்‌, கணபதிநகர்‌, சட்டநாதபுரம்‌ PO. சீர்காழி TK, நாகப்பட்டினம்‌ Dt., 
Pin-609 109. 

18. 72/2005 டாக்டர்‌ அம்பேத்கர்‌ இளைஞர்‌ நற்பணி மன்றம்‌ குருஸ்தானம்‌, குருஸ்தானம்‌, பாவட்டக்குடி அஞ்சல்‌, 
நன்னிலம்‌ தாலுக்கா, திருவாரூர்‌ மாவட்டம்‌. 

19. 75/2005 "கிராமிய பல நோக்கு மேம்பாட்டு சங்கம்‌", தெற்குத்தெரு, பெரம்பூர்‌ அஞ்சல்‌, தரங்கம்பாடி தாலுக்கா. 

20 77/2005 அன்னைத்‌ தமிழ்‌ மூலிகைச்சங்கம்‌ நடுத்திட்டு, மணல்மேடு, 3/195, முதன்மைச்சாலை, நடுத்திட்டு, 
மணல்மேடு அஞ்சல்‌, மியலாடுதுறை வட்டம்‌-609 202. 

71 78/2005 uf காலபைரவ்‌ பால்‌ உற்பத்தியாளர்கள்‌ சங்கம்‌ சேத்திரபாலபுரம்‌, பெரியார்‌ தெரு, சேத்திரபாலபுரம்‌, 
மல்லியம்‌ அஞ்சல்‌, மயிலாடுதுறை தாலுக்கா. 

Dy) 79/2005 தரங்கை ஆட்டோ, லோடு ஆட்டோ ஒட்டுனர்கள்‌ & உரிமையாளர்கள்‌ நலச்‌ சங்கம்‌, மெயின்ரோடு, 
தரங்கம்பாடி. 

23 80/2005 "மருதம்‌" மலர்‌ உற்பத்தியாளர்கள்‌ சங்கம்‌, 3/1110, ராஜாஜி தெரு, கீழமுக்கூடடு, செம்பனார்கோவில்‌, 
தரங்கை வட்டம்‌. 

24 81/2005 மன்னியாறு பிரிவு - அ 58 ஸ்ரீ ரங்கராலபும்‌ வாய்க்கால்‌ மற்றும்‌ &61 - பாலூர்‌ வாய்க்கால்‌ பாசனதாரர்கள்‌ 
சபை, நெய்குப்பை, பந்தநல்லூர்‌ அஞ்சல்‌, திருவிடைமருதூர்‌ வட்டம்‌, தஞ்சாவூர்‌ மாவட்டம்‌. 

25 82/2005 காவேரி பாசனம்‌ காவேரி ஆறு 91.104 முத்தப்பன்‌ காவேரி வாய்க்கால்‌ கீழ மருதாந்தநல்லூர்‌ 
பாசனதாரர்கள்‌ சபை, எண்‌. 26, குடியானத்தெரு, கீழ மருதாந்தநல்லார்‌, மயிலாடுதுறை (தாலுக்கா) 

26 83/2005 "௯ பிரண்ட்ஸ்‌ கிளப்‌" (‘Friends Club") 14, பசுபதி தெரு, மயிலாடுதுறை-609 001. 

7 84/2005 சமுகநல விழிப்புணர்வு முன்னேற்ற சங்கம்‌, மத்தளமுடையான்‌, (Social Welfare Awareness 
Development Society, Mathalamudaiyan மத்தளமுடையான்‌ வடக்குத்தெரு, மெயின்ரோடு, 
P.P. நல்லூர்‌, சீர்காழி தாலுக்கா-609 104. 

28 85/2005 அருட்பா தொண்டு நிறுவனம்‌, புத்தூர்‌ சீர்காழி, புத்தூர்‌. 

29 86/2005 uf கோட்டேஸ்வரர்‌ சிறுதொழில்‌ மீன்பிடிப்போர்‌ மீனவர்‌ சங்கம்‌, பழையார்‌, பாதரக்குடி, சீர்காழி. 

30 87/2005 தருமர்‌ பொது நல சங்கம்‌ மெயின்ரோடு, எலுமிச்சம்பாத்தி, கோடங்குடி PO., மயிலாடுதுறை TK., 

31 88/2005 காவேரி பாசனம்‌ வீரசோழனாறு 9-43 நல்லாடை கீழகரம்‌ வாய்க்கால்‌ பாசனதாரர்கள்‌ சபை மணிவேலன்‌ 
நெல்மண்டி, மெயின்‌ ரோடு, நல்லாடை 

32 89/2005 சிறுதொழில்‌ மின்பிடிப்போர்‌ மீனவர்‌ சங்கம்‌, பழையார்‌, பழையார்‌, சீர்காழி வட்டம்‌, நாகப்பட்டினம்‌ 
மாவட்டம்‌. 

33 90/2005 இந்திய மக்களின்‌ ஒடடுமொத்த வளர்ச்சி சங்கம்‌ பாலன்தெரு, வேளன்புதுக்குடி PO., தரங்கை 
தாலுக்கா. 

34 91/2005 மயிலாடுதுறை நகர வரிசெலுத்துவோர்‌ நல சங்கம்‌, No.13, பழனிசாமி அங்காடி, மகாத்மா காந்திரோடு, 
மயிலாடுதுறை, நாகப்பட்டினம்‌ Dt.-609 001. 

35 92/2005 சுரபி காய்கனி உற்பத்தியாளர்கள்‌ சங்கம்‌, 24, திருஞானசம்பந்தர்தெரு, சீர்காழி, 
நாகப்பட்டினம்‌ Dt.,-609 110. 

3 93/2005 மகாத்தமா காந்திஜி ஊனமுற்றோர்‌ நல சங்கம்‌ (Mahathma Gandhiji Physically Handicapped welfare 
Society) நெ.35/51, தேர்தெற்குவீதி, சீர்காழி. 

37 01/2006 indian Arts Culture & Human Resources Mission, 31. Mayura Nadar North Madavilagam, 
Mayiladuthurai. 

38 02/2006 "Good Recreation Club" PPN Power Plant Colony, Thirukadayur Post, Nagapattinam District, 








Tamil Nadu-609 311. 





































































































வரிசை சங்கங்களின்‌ சங்கங்களின்‌ பெயர்‌ மற்றும்‌ முகவரி 
ஏண்‌ பதிவு எண்‌ 
மற்றும்‌ வருடம்‌ 

(0 (2 (3) 

39 03/2006 “எம்‌.ஜி.ஆர்‌. மீன்‌ விற்பனை தொழிலாளர்‌ சங்கம்‌'” கீழத்தெரு, கொற்கை மற்றும்‌ அஞ்சல்‌, மயிலாடுதுறை 
தாலுக்கா, நாகை மாவட்டம்‌. 

40 05/2006 "Kith & KINS Social Welfare Organisation" 14, Thendral Nagar, Porayar. 

41 06/2006 சுழல்‌ பெண்கள்‌ கூட்டமைப்பு 1/18, சுப்பராயபுரம்‌, மகேந்திரபள்ளி அஞ்சல்‌, சீர்காழி தாலுக்கா. 

42 07/2006 மக்கள்‌ விழிப்புணர்வு இயக்கம்‌, சீர்காழி, 559/4, பாதரக்குடி, வடக்குத்தெரு, விளந்திரசமுத்திரம்‌, 
சேந்தங்கடி அஞ்சல்‌, சீர்காழி தாலுக்கா. 

43 08/2006 M.G.R. செங்கல்‌ உற்பத்தியாளர்‌ நல சங்கம்‌, சின்னநிம்மேலி, நெப்பத்துழர்‌ அஞ்சல்‌, சீர்காழி தாலுக்கா, 
நாகப்பட்டினம்‌-609 106. 

44 10/2006 Thennampattinam Community Development Society, No. 1/98, Karpagam Nagar, Thiruvengadu, 
Sirkali Taluk, Nagapattinam District, Tamil Nadu. 

45 21/2006 திருமயிலாடி ஒயிட்‌ ஹார்ஸ்‌ மனமகிழ்‌ மன்றம்‌, 52A. திருமயிலாடி வேலூர்‌, திருமயிலாடி அஞ்சல்‌, 
சீர்காழி வட்டம்‌, நாகை மாவட்டம்‌ 

46 12/2006 புதுமண்ணியார்‌ -அ$ திருநகரி வாய்க்கால்‌-பி-பிரிவு-நெப்பத்தூர்‌, கீழ்வெளி வாய்க்கால்‌, பாசனதாரர்‌ 
சபை 1/31, வடக்குத்தெரு, நெப்பத்தூர்‌, சிர்காழி வட்டம்‌, 

47 13/2006 காவேரி பாசனம்‌, தெற்கு ராஜன்‌ ஆறு, 931, நல்லநாயகபுரம்‌ பிரிவு வாய்க்கால்‌ பாசனதாரர்கள்‌ சபை 
சிவன்கோயில்‌ தெரு, கடைக்கண்‌ விநாயக நல்லூர்‌, கொள்ளிடம்‌ அஞ்சல்‌, சிர்காழி தாலுக்கா 

48 14/2006 “காவேரி பாசனம்‌ புதமண்ணியாறு பிரிவு A-30 சட்டிருட்டி வாய்க்கால்‌ பாசனதாரர்‌ சபை”? கீழத்தெரு, 
சியாளம்‌, திருமைலாடி அஞ்சல்‌, சீர்காழி தாலுக்கா. 

49 15/2006 கிராம மக்கள்‌ நலிந்தோர்‌ நல்வாழ்வு சேவை சங்கம்‌, 2/56, முந்திரிதோப்பு, மருதம்பள்ளம்‌ அஞ்சல்‌, 
தரங்கம்பாடி தாலுக்கா, நாகப்பட்டிணம்‌ மாவட்டம்‌. 

50 16/2006 காவேரி பாசனம்‌ 9.10 பூவேந்திரன்‌ வாய்க்கால்‌ பிரிவு சி5/பி2, சி6/பி2 மற்றும்‌ சி7/பி2 
வாய்க்கால்‌ பாசனதாரரகள்‌ சபை, 3/65, மெயின்ரோடு, கஞ்சாநகரம்‌, தரங்கம்பாடி தாலுக்கா, 
நாகப்பட்டிணம்‌ மாவட்டம்‌ 

51 17/2006 கும்பகோணம்‌, நாடக நடிகர்‌ சங்கம்‌, 42, வண்டிகாரத்தெரு, செட்டிநாடுமெஸ்மாடி, மயிலாடுதுறை 
அஞ்சல்‌ மற்றும்‌ தாலுக்கா, நாகப்பட்டிணம்‌ மாவட்டம்‌. 

52 18/2006 தாய்‌ மக்கள்‌ நல கழகம்‌, 31/22 ஐயாரப்பர்‌ தெற்குவீதி, மயிலாடுதுறை 

53 19/2006 V.G.K. மக்கள்‌ நல மன்றம்‌ மங்கைநல்லூர்‌ அஞ்சல்‌, மயிலாடுதுறை தாலுக்கா 

54 20/2006 குடவாசல்‌ காந்திஜி சமூக சேவை மையம்‌, ஓகை, குடவாசல்‌, திருவாரூர்‌ மாவட்டம்‌ 

55 21/2006 உதவிபெறும்‌ பள்ளிகள்‌ ஆசிரியர்‌ நலச்சங்கம்‌, சீர்காழி ஒன்றியம்‌, சீர்காழி தாலுக்கா. 

56 23/2006 அரசலாறு-பிரிவு ௮.24 அரசன்‌ வாய்க்கால்‌ பாசனத்தாரரா்கள்‌ சபை, கடக்கட்பாடி கீழத்தெரு, குடவாசல்‌ 
தாலுக்கா, கடக்கம்பாடி-609 503. 

57 25/2006 குத்தாலம்‌ டாக்ஸி வேன்‌-லோடுவேன்‌ ஓட்டுநர்கள்‌ உரிமையாளர்கள்‌ நல சங்கம்‌ (பஸ்‌ நிலையம்‌-ரயில்‌ 
நிலையம்‌) எண்‌ 12, மேலசெட்டித்தெரு, குத்தாலம்‌, மயிலாடுதுறை தாலுக்கா, நாகப்பட்டிணம்‌ மாவட்டம்‌. 

58 26/2006 நாகப்பட்டிணம்‌ மாவட்ட எண்ணெய்‌ பனை உற்பத்தியாளர்கள்‌ சங்கம்‌ வேளாண்மை உதவி இயக்குநர்‌ 
அலுவலகம்‌, சுப்பிரமணியபுரம்‌, மயிலாடுதுறை. 

59 27/2006 மகாகவி பாரதி தொண்டு நிறுவனம்‌ 4/9G, சிவன்‌ கீழவீதி, பந்தநல்லூர்‌, திருவிடை மருதூர்‌ தாலுக்கா 

60 28/2006 Social. Education and Health Awareness Development Association, 4/180, Main Road, 
Manavalanallar, Eravanchery Post, 609 501, Kudavasal Taluk, Thiruvarur District, Tamil Nadu, 
South India. 

61 29/2006 சக்திவீரன்‌ நடமாடும்‌ காய்கனி வியாபாரிகள்‌ சங்கம்‌, சக்தி வீரன்‌ கோயில்‌ வளாகம்‌, ஆனந்தகூத்தன்‌ 
சாலை வழி, புத்தூர்‌ அஞ்சல்‌, சீர்காழி தாலுக்கா-609 108. 

62 30/2006 “பொதிகை?” மூலிகை பயிரிடுவோர்‌-பதப்படுத்துவோர்‌ சங்கம்‌, நாகை மாவட்டம்‌, மெயின்ரோடு, 
திருக்காளாச்சேரி, தரங்கை வட்டம்‌, நாகை மாவட்டம்‌-609 312. 

63 31/2006 தன்னார்வ சாதனை பெண்கள்‌ நல சங்கம்‌ தொடுவாய்‌ காளிம்மன்‌ கோயில்‌ தெரு, தொடுவாய்‌, 
கூழையார்‌ அஞ்சல்‌, சீர்காழி தாலுக்கா-609 113. 

64 32/2006 நாகை மாவட்ட ஆட்டோ கன்சல்டன்சி மற்றும்‌ டீலர்‌ அசோசியேஷன்‌, மயிலாடுதுறை பகவான்‌ கார்ஸ்‌, 
நெ. 15, மீன்‌ மார்கெட்‌ ரோடு, மயிலாடுதுறை. 

65 33/2006 தமிழ்நாடு சித்தா, ஆயுர்வேதா, ஹோமயோபதி, யுனானி மற்றும்‌ இண்டோ அலோபதி அனுபவ 
வைத்தியர்கள்‌ கூட்டமைப்பு, 27.A காமராஜர்‌ சாலை, மயிலாடுதுறை 

66 34/2006 செல்வமுத்து குமாரசுவாமி குடியிருப்போர்‌ நல சங்கம்‌, செல்வமுத்துகுமாரசுவாமி தெரு, கதிராமங்கலம்‌, 








வைத்தீஸ்வரன்‌ கோயில்‌ அஞ்சல்‌. 








































































































வரிசை சங்கங்களின்‌ சங்கங்களின்‌ பெயா்‌ மற்றும்‌ முகவரி 
ஏண்‌ பதிவு எண்‌ 
மற்றும்‌ வருடம்‌ 

(0 (2 (3) 

67 35/2006 இரயில்வே குட்ஷெட்‌ சுமைதூக்கும்‌ தொழிலாளர்கள்‌ நல சங்கம்‌, மயிலாடுதுறை மேல சித்தர்காடு, 
குளத்துமேட்டுத்தெரு, கதவு எண்‌ 233, சித்தர்காடு, மயிலாடுதுறை. 

68 36/2006 நாகப்பட்டினம்‌ மாவட்டம்‌ ஒய்வுபெற்றோர்‌ நலச்சங்கம்‌ 12/5, வாத்துக்காரத்தெரு, கொரநாடு, மயிலாடுதுறை. 

69 38/2006 மீனவர்‌ முன்னேற்ற சொசைட்டி சந்திரபாடி, தெற்குத்தெரு, சந்திரபாடி அஞ்சல்‌, தரங்கம்பாடி தாலுக்கா, 
நாகை மாவட்டம்‌. 

70 39/2006 மீனவர்‌ முன்னேற்ற சொசைட்டி கீழமுவர்க்கரை, கீழமூவர்க்கரை, சீர்காழி தாலுக்கா, நாகை மாவட்டம்‌. 

71 40/2006 மீனவர்‌ முன்னேற்ற சொசைட்டி பூம்புகார்‌ பூம்புகார்‌, சீர்காழி தாலுக்கா. 

72 41/2006 விஸ்வகர்மா ஐம்பெரும்‌ தொழிலாளர்கள்‌ சங்கம்‌ பந்தநல்லூர்‌, சிவன்‌ தெற்குவீதி, மெயின்ரோடு, 
பந்தநல்லார்‌ அஞ்சல்‌, திருவிடைமருதூர்‌ தாலுக்கா. 

73 42/2006 ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி சங்கம்‌ திருச்சிற்றம்பலம்‌ திருச்சிற்றம்பலம்‌ அஞ்சல்‌, மயிலாடுதுறை 
தாலுக்கா. 

74 43/2006 Indians - இந்தியன்ஸ்‌ (Indian Needy Development in All Needs of Society) இந்திய ஏழை மக்களின்‌ 
சகலதேவை மேம்பாட்டு சங்கம்‌, 94, ஜூபையர்‌ காலனி, வடகரைரோடு, மன்னம்பந்தல்‌ அஞ்சல்‌, 
மயிலாடுதுறை தாலுக்கா. 

75 45/2006 கொடியம்பாளையம்‌ மக்கள்‌ நல சங்கம்‌ பிள்ளையார்‌ கோயில்‌ தெரு, கொடியம்பாளையம்‌-609 101. 

76 46/2006 வாஞ்சியார்‌ பிரிவு ௮.9 திருமியச்சூர்‌ வாய்க்கால்‌ பாசனதாரர்கள்‌ சபை, மேகநாதசுவாமி கோயில்‌ 
தெரு, திருமீயச்சூர்‌ மற்றும்‌ அஞ்சல்‌, நன்னிலம்‌ தாலுக்கா. 

77 47/2006 வழக்கறிஞர்‌ எழுத்தர்‌ நல சங்கம்‌, நெ.3/33 வள்ளுவர்‌ தெரு, குத்தாலம்‌, மயிலாடுதுறை தாலுக்கா. 

78 48/2006 சிந்தனை சிற்பி சிங்காரவேலர்‌ மீன்‌ கருவாடு வியாபாரிகள்‌ சங்கம்‌, பழையாறு க/பெ. கலியபெருமாள்‌, 
கதவு எண்‌ A/403, அண்ணாநகர்‌, பழையார்‌. 

79 49/2006 நேதாஜி இளைஞர்‌ நற்பணி மன்றம்‌ மாப்படுகை த/பெ, செல்லப்பா, பிடாரிக்கோயில்‌ தெரு, மாப்படுகை, 
மயிலாடுதுறை. 

80 50/2006 வளப்பாறு பிரிவு 9-12 ஆணைகக்குப்பம்‌ வாய்க்கால்‌ பாசனதாரர்கள்‌ சபை த/பெ, செளரிராஜன்‌, 
ஆணைக்குப்பம்‌, நன்னிலம்‌ தாலுக்கா, திருவாரூர்‌ மாவட்டம்‌. 

81 51/2006 கீர்த்தி மன்ணியாறு பிரிவு அ-21 திருவீழிமழலை வாய்க்கால்‌ பாசனதாரர்கள்‌ சபை த/பெ, ராசுப்பிள்ளை, 
பிள்ளைவீட்டுத்‌ தெரு, திருவீழிமழலை. 

82 54/2006 விவசாய தொழிலாளர்‌ முன்னேற்ற சங்கம்‌, வன்னியர்‌ தெரு, தொடுவாய்‌, கூழையார்‌ அஞ்சல்‌, 
சிர்காழி தாலுக்கா. 

83 55/2006 கிராம சமுதாய நல சங்கம்‌, திருநகரி ரோடு, மங்கைமடம்‌ அஞ்சல்‌, சீர்காழி தாலுக்கா. 

64 56/2006 ஸ்ரீபுரந்தரேஸ்வரார்‌ இளைஞர்‌ நற்பணி மன்றம்‌, மெனின்ரோடு, பாகசாலை அஞ்சல்‌, சீர்காழி தாலுக்கா. 
85 57/2006 Village Education & Economic development Unit (Veedu) No. 4-315, Thenpaguthi Thiruvengada 
& Post, Sirkali Taluk, Nagapattinam District, Pin-609 114, Tamil Nadu. 

86 59/2006 International Sri Vaishnava Dharma Sumrakshana Society, 38A, Thirumarnchana Veedi 
Thiruindalur, Mayiladuthurai, Nagai District. 

87 60/2006 சுடர்‌ ஒளி மகளிர்‌ முன்னேற்ற சேவை மையம்‌, பள்ளிவாசல்‌ எதிரில்‌, திருப்பனந்தாள்‌ அஞ்சல்‌, 
திருவிடைமருதூர்‌ தாலுக்கா, தஞ்சாவூர்‌ மாவட்டம்‌. 

88 61/2006 திலதர்ப்பணபுரி சேவா சமிதி 3/88, செதலப்பதி அக்ரஹாரம்‌, பூந்தோட்டம்‌ அஞ்சல்‌, நன்னிலம்‌ தாலுக்கா. 
திருவாரூர்‌ மாவட்டம்‌. 

89 62/2006 அரசு ஆரம்ப சுகாதார நிலைய நோயாளிகள்‌ நல சங்கம்‌, மணல்மேடு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம்‌, 
மணல்மேடு. 

90 63/2006 அரசு ஆரம்ப சுகாதார நிலைய நோயாளிகள்‌ நல சங்கம்‌, இளந்தோப்பு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம்‌, 
இளந்தோப்பு. 

91 64/2006 அரசு ஆரம்ப சுகாதார நிலைய நோயாளிகள்‌ நல சங்கம்‌, காளி அரசு ஆரம்ப சுகாதார நிலையம்‌ காளி 

92 65/2006 அரசு ஆரம்ப சுகாதார நிலைய நோயாளிகள்‌ நல சங்கம்‌, வில்லிய நல்லூர்‌ அரசு ஆரம்ப சுகாதார 
நிலையம்‌ வில்லிய நல்லூர்‌. 

93 66/2006 அரசு ஆரம்ப சுகாதார நிலைய நோயாளிகள்‌ நல சங்கம்‌, முருக மங்கலம்‌, அரசு ஆரம்ப சுகாதார 
நிலையம்‌ முருக மங்கலம்‌. 

94 69/2006 அரசு ஆரம்ப சுகாதார நிலைய நோயாளிகள்‌ நல சங்கம்‌, பூம்புகார்‌ அரசு ஆரம்ப சுகாதார நிலையம்‌ 
பூம்புகார்‌. 

95 70/2006 அரசு ஆரம்ப சுகாதார நிலைய நோயாளிகள்‌ நல சங்கம்‌, மங்கநல்லூர்‌ அரசு ஆரம்ப சுகாதார நிலையம்‌ 








மங்கநல்லூர்‌. 





















































வரிசை சங்கங்களின்‌ சங்கங்களின்‌ பெயா்‌ மற்றும்‌ முகவரி 
ஏண்‌ பதிவு எண்‌ 
மற்றும்‌ வருடம்‌ 

(0 (2 (3) 

96 71/2006 அரசு ஆரம்ப சுகாதார நிலைய நோயாளிகள்‌ நல சங்கம்‌, கோனேரி ராஜபுரம்‌ அரசு ஆரம்ப சுகாதார 
நிலையம்‌ கோனேரி ராஜபுரம்‌. 

97 72/2006 அரசு ஆரம்ப சுகாதார நிலைய நோயாளிகள்‌ நல சங்கம்‌, நக்கம்பாடி அரசு ஆரம்ப சுகாதார நிலையம்‌ 
நக்கம்பாடி. 

98 74/2006 அரசு ஆரம்ப சுகாதார நிலைய நோயாளிகள்‌ நல சங்கம்‌, கிளியனூர்‌ அரசு ஆரம்ப சுகாதார நிலையம்‌ 
கிளியனூர்‌. 

99 79/2006 அரசு ஆரம்ப சுகாதார நிலைய நோயாளிகள்‌ நல சங்கம்‌, மேலப்பெரும்பள்ளம்‌, அரசு ஆரம்ப சுகாதார 
நிலையம்‌ மேலப்பெரும்பள்ளம்‌. 

100 88/2006 அரசு ஆரம்ப சுகாதார நிலைய நோயாளிகள்‌ நல சங்கம்‌, திருப்பயத்தங்குடி அரசினர்‌ ஆரம்ப சுகாதார 
நிலையம்‌ திருப்பயத்தங்குடி. 

101 89/2006 அரசு ஆரம்ப சுகாதார நிலைய நோயாளிகள்‌ நல சங்கம்‌, கணபதிபுரம்‌ அரசு ஆரம்ப சுகாதார நிலையம்‌ 
கணபதிபுரம்‌. 

102 93/2006 ஞானாம்பிகை நகர்‌ நல சங்கம்‌, 17, ஞானாம்பிகை நகர்‌ சேந்தங்குடி மயிலாடுதுறை. 

103 94/2006 உதவும்‌ கைகள்‌ Helping Hands 2 ட்‌, கச்சேரி சாலை மயிலாடுதுறை. 

மயிலாடுதுறை, சி, சசிகலா, 
2020, நவம்பர்‌ 23. மாவட்டப்‌ பதிவாளர்‌. 


1975-ஆம்‌ வருட தமிழ்நாடு சங்கங்கள்‌ பதிவுச்‌ சட்டம்‌ பிரிவு 44(2)-இன்‌ கீழான அறிவிக்கை 
(௫.க.எண்‌; 5599(இ!]/2020) 


1975-ஆம்‌ வருட தமிழ்நாடு சங்கங்கள்‌ பதிவுச்சட்டம்‌ (தமிழ்நாடு சட்டம்‌ 27/1975) பிரிவு 44(2)-இன்‌ கீழ்‌ அளிக்கப்படும்‌ 
அறிவிப்பானது, பிரிவு 44(1-இன்‌ கீழ்‌ சங்கங்கள்‌ செயல்படுகிறதா என கீழ்க்கண்ட சங்கங்களுக்கு அனுப்பிய இவ்வலுவலக 
காமு. எண்‌.6/இ1/2020 நாள்‌:07.12.2020 தொடர்பாக கீழ்க்கண்ட சங்கங்களிடமிருந்து எவ்விதப்‌ பதிலும்‌ பெறப்படவில்லை. எனவே இந்த அறிவிப்பு * 
தமிழ்நாடு அரசிதழில்‌'' பிரசுரமாகும்‌ நாளிலிருந்து முன்று மாதங்களுக்குள்‌ தக்க விளக்கம்‌ சங்கங்களிடமிருந்து பெற்ப்படவில்லையாயின்‌, 
கீழ்க்கண்ட சங்கங்களின்‌ பெயரகள்‌ சங்கங்கள்‌ பதிவேட்டிலிருந்து நீக்கப்படும்‌ என அறிவிக்கப்படுகிறது. 











வரிசை சங்கங்களின்‌ சங்கங்களின்‌ பெயா்‌ மற்றும்‌ முகவரி 
ஏண்‌ பதிவு எண்‌ 
மற்றும்‌ வருடம்‌ 
() 2 3 
1 140/1997 ஐ.டி.ஐ.படித்த வேலை வாய்ப்பற்றோர்‌ நலச்சங்கம்‌, மதுரை முகவரி, No. 64, Kavipilai Colony, 


Mahaboobpalayam, Madurai-10. 





2 01/2006 மதுரை மேல மாரட்‌ வீதி அண்ணா டூரிஸ்ட்‌ வேன்‌ ஓட்டுநர்கள்‌ நலச்சங்கம்‌, முகவரி : எண்‌. 15A, 
மேல மாரட்‌ வீதி, மதுரை-625 001. 





3 03/2006 மதுரை மாட்டம்‌ திருப்பரங்குன்றம்‌ ஊராட்சி ஒன்றிய அனைத்து சிவில்‌ ஒப்பந்ததாரர்கள்‌ சங்கம்‌, 
முகவரி : காமராஜர்‌ பல்கலைக்கழகம்‌ ரோடு, தனக்கன்குளம்‌ கிராமம்‌, மதுரை. 





4 04/2006 ஜுடோகான்‌ மார்சியல்‌ ஆர்ட்ஸ்‌ சங்கம்‌, முகவரி : எண்‌, 542, போடி லைன்‌, எல்லீஸ்‌ நகர்‌, 
மதுரை-625 010. 





5 05/2006 மதுரை மாவட்டம்‌ அனைத்து அச்சக தொழிலாளர்‌ நலச்சங்கம்‌, முகவரி : எண்‌.18, ராமலிங்க கவுண்டர்‌ 
சந்து, மேலப்பெருமாள்‌ மேஸ்திரி வீதி, மதுரை-625 001. 

















மதுரை தெற்கு, செ. செந்தமிழ்ச்செல்வன்‌, 
2020, டிசம்பர்‌ 16. மாவட்டப்பதிவாளர்‌, 
மற்றும்‌ சங்கங்களின்‌ பதிவாளர்‌. 





தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள்‌ மற்றும்‌ அச்சுத்‌ துறை ஆணையரால்‌ 
அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது. 


